தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TNICCN / 467 /2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை: ரூ . 1.60 காசு . 


டு 


க 


பா 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


வலும் 


மயே வெல் 


எண் 11] 


சென்னை, புதன்கிழமை , மார்ச் 24 , 2010 
பங்குனி 10 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2010ஆம் ஆண்டு 
பிப்ரவரி திங்கள் 2 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : -- 

சட்டம் எண் 9/2010 


2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டு வரிச் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 

சட்டமியற்றப்படுவதாகுக: 


எவயே இந்தச் சட்டம்,2010-ஆம் ஆண்டு 


1 . (1) இந்தச் சட்டம் , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டுவரி (திருத்தச் ) சட்டம் குறுந்தலைப்பும் 
என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
(2) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய தேதியன்று 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2 . 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக் கூட்டு வரிச்சட்டத்தின் , 18 - ஆம் பிரிவில் 18 - ஆம் 
(3)- ஆம் உட்பிரிவில் "உள்ளீட்டு வரிவரவு பெறக்கூடிய தேதியிலிருந்து என்னும் சொற்றொடருக்குப் பிரிவிற்கான 
பதிலாக "பூஜ்யவீத விற்பனை செய்கின்ற தேதியிலிருந்து என்னும் சொற்றொடரை அமைத்தல் திருத்தம் . 
வேண்டும் . 


தமிழ்நாடு 

சட்டம் 
32 / 2006 . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


IV - 2 Sup . (T ) ( 11 ) - 1 


[ 1 ] 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2010 - ஆம் ஆண்டு 
பிப்ரவரி திங்கள் 2 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்டம் எண் 


11 /2010 


2003 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமைச் 

சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 

சட்டமியற்றப்படுவதாகுக: 


குறுந்தலைப்பும் 1 . (1) இந்தச் சட்டம் , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமை 
தொடக்கமும் . (திருத்தச்) சட்டம் என வழங்கப்பெறும் . 


(2) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய தேதியில் 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


4 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


2 . 2003 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமைச் சட்டத்தின் , தமிழ்நாடு 
4 - ஆம் பிரிவின் (2 ) - ஆம் உட்பிரிவில் , 

சட்டம் 

16/ 2003 . 
(1) (a ) எனும் கூறில் , " 2008 - 2009 ” என்று வருகின்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
" 2010 - 2011 ” என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(2 ) (b ) எனும் கூறில் , " 2008 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 31 - ஆம் தேதி " என்று 
வருகின்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " 2011 - ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 31 - ஆம் தேதி " 
என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


சேதான் 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ் : 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2010 - ஆம் ஆண்டு 
பிப்ரவரி திங்கள் 2 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்டம் எண் 12/2010 


1959 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு இந்து சமய அறநிலைக் கொடைகள் 

சட்டத்தினை மேலும் திருத்துவதற்கான தொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 

சட்டமியற்றப்படுவதாகுக : 
1 . (1) இந்தச் சட்டம் , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு இந்து சமய அறநிலைக் கொடைகள் (திருத்தச் ) குறுந்தலைப்பும் 
சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


( 2 ) இது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக் கூடிய அத்தகைய தேதியில் 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடு 

சட்டம் 
22 /1959 . 


2 . 1959 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு இந்து சமய அறநிலைக் கொடைகள் சட்டத்தின் 47 - எனும் 
47 - ஆம் பிரிவில் , (3)- ஆம் உட்பிரிவில், -- 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
(1) “ ஓர் ஆண்டு " என்று வருகின்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ இரண்டு ஆண்டுகள் " 
என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


( 2 ) வரம்புரைக்குப் பின்னர் பின்வரும் வரம்புரையானது சேர்க்கப்படுதல் வேண்டும் . 
அதாவது , 


மேலும் , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு இந்து சமய அறநிலைக் கொடைகள் (திருத்தச் ) சட்டத்தின் 
தொடக்கத் தேதியன்று ஓர் ஆண்டு என்பதான பதவிக் கால அளவை நிறைவு செய்திருக்காத 
அறங்காவலர் ஒவ்வொருவரும் அவர்தம் நியமனத் தேதியிலிருந்து இரண்டு ஆண்டுகள் என்பதான 
கால அளவிற்கு அறங்காவலராகத் தொடர்ந்து இருத்தல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


(தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


